தமிழ்நாடு அரசு 

2018 ) 


[ Regd . No . TN/ CCN / 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
(விலை : ரூ . 1. 60 காசு 


FFFFE 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


05 
- 


வாய 


மயே வெல் 


பல்லும் 


எண் 52 ] 


சென்னை, புதன்கிழமை, டிசம்பர் 26 , 2018 
மார்கழி 11 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 
பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


லைவா 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை ( 2D ) எண் 51, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 15 மே 2018.) 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 20 - 03 - 2013ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - II , பிரிவு 2 இல் 210ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II (2)/ தொ . ந . வே . வா / 264/ 2013 
ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் 
கலந்தாலோசித்தபின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் , வெட்டுமரத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டு கீழ்க்காணும் விவர அட்டவணையின் 
( 2) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , 
அந்த விவர அட்டவணையின் ( 3) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 
இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கனவே 
வெளியிடப்பட்டுள்ளது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
வெட்டுமரத் தொழிலில் வேலைவாய்ப்பு 
தொழிலாளர் வகைகள் 


தொடர் 


எண் . 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 
வீதங்கள் (நாளொன்றுக்கு ) 

( ரூ . காசு ) 


( 1) 
(1 ) தேர்ச்சி பெற்றோர் ( Skilled ): 

(1 ) மரம் வெட்டுபவர் / மரம் வெட்டும் கருவி இயக்குபவர் ( Cutter/ Operator ) 
( 2) இரம்பம் கொண்டு அறுப்பவர் ( Saw Man ) 

இரம்பத்திற்குக் கூர் ஏற்றுபவர் (Saw Sharpener ) 
இரம்பப் பொறி இயக்குபவர் அனைவரும் (All Saw -driver Operator ) 
மெல்லொட்டுப் பலகை பொருத்தும் பொறியை இயக்குபவர் (Veneering Machine 
Operator ) 
மின்ப ணியாளர் ( Electrician ) 
முதலாள் (Foreman ) 
கடைசல் பொறி இயக்குபவர் (Lathe Operator ) 
கொதிகலன் இயக்குபவர் ( Boiler Operator ) 
இயந்திரக் கம்மியர் (Mechanic ) 
தச்சர் ( Carpenter ) 

[ 1 ] 
DTP -II-2-(52) ( T Sup ) 


ஓ250OE@இ 


334. 00 


(10) 
(11 ) 


E 


@ 


2 


E 


2 


( II ) ஓரளவு தேர்ச்சி பெற்றோர் ( Semi- Skilled ) : 

மெருகேற்றுபவர் ( Polishing ) 
வரிச்சட்டங்களைக் கொண்டு சிப்பம் செய்பவர் Packer ( Packing Wooden Craters ) 
சிப்பம் பெட்டி செய்பவர் Box Making ( Packing ) 

325 . 00 
(4 ) இரம்பப் பொறி இயக்குபவருக்கு உதவியாள் அனைவரும் ( All Saw Operator Helper ) 

( 5 ) மரத்திம்மைகள் அறுப்பவரின் உதவியாள் (Log Helper ) 
( III ) தேர்ச்சி பெறாதோர் (Un - Skilled ): 

வெட்டுமரத்தை சுமந்து செல்பவர்கள் (Timber Carriers ) 
பொது உதவியாள் ( General Helper ) 
சிப்பம் கட்டும் உதவியாள் ( Packing Helper ) 
தேர்ச்சி பெறாத உதவியாள் (Un- Skilled Helper ) 

317 . 00 
காவலர் ( Watchman ) 
வண்டிக்காரர் ( Cartman ) 

வெட்டு மரத் தொகுப்பு எண்ணிக்கை உதவியாள் (Lot Helper ) 
விளக்கம் : (1) அகவிலைப்படி . - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 

குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் ; 
( i) அகவிலைப்படியானது , 2010ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்கள் ஒன்றுக்கு 

ரூ . 1. 95 ( ரூபாய் ஒன்று மற்றும் தொண்ணூற்றைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
(ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 

கொண்டு , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 
( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு , 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 
(2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
( 3) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30ஆல் பெருக்க வேண்டும் . 

(4) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 95 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை, 8 நவம்பர் 2018 .) 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
20 - 11 - 2013ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 இல் 766 மற்றும் 767ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2)/LE / 874 /2013ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் 
படக்காட்சித் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள, கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் 
வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (3) ஆம் நெடும்பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சோர்ந்த (1) 
உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 
படக்காட்சித் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் பணியாளர்களின் வகை . 
எண் 


திங்களொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


ரூ . காசு 

( 3 ) 
மண்ட லம் B 


மண்ட 


லம் A 


மண்ட 


லம் C 


வகை 


மேலாளர் 


9360 . 00 


8787 .00 


8288 .00 


வகை- II 


உதவி மேலாளர் 
மேற்பார்வையாளர் 
திரைப்படம் இயக்குபவர் 
கணக்காளர் 


8787 . 00 


8427 .00 


8092 . 00 


காசாளர் / எழுத்தர் 


மின் கம்மியர் 


வகை- III 


திரைப்படம் இயக்கும் பயிற்சி பெறுபவர் 
நுழைவுச் சீட்டு வழங்குபவர் 

வாயிற் காப்பாளர் 
4 . நுழைவுச் சீட்டு சேகரிப்பவர் 
5 . இயந்திரக் கம்மியர்/சீர்வளி சாதனம் இயக்குபவர் 

காவலாள் / வழிகாட்டுபவர் 


8245 .00 


8007. 00 


8007 . 00 


வகை-IV 


- 


துடைப்பவர் 


ஸ் 


8136 .00 


8007 . 00 


8007 . 00 


2 . அலுவலகப் பையன் 

சிப்பமாக்கும் உதவியாளர் 

மிதிவண்டிப் பையன் 
5 . துப்புரவுப் பணியாளர் 

தோட்டக்காரர் 
7 . பெருக்குபவர் 
8 . மேற் குறித்தவற்றில் சேராத பணியாளர் 

வகையினர் 


ம் 


விளக்கங்கள் : - ( 1) மண்டலங்களின் வகைப்பாடு : A , B மற்றும் C மண்டலங்களில் பின்வரும் பகுதிகள் அடங்கும் : 


1 . மண்டலம் - A : மாநகராட்சிகள் , முதல்நிலை நகராட்சிகள், தேர்வுநிலை மற்றும் சிறப்பு நிலை நகராட்சிகள். 


2 . மண்டலம் - B : இரண்டு மற்றும் மூன்றாம் நிலை நகராட்சிகள் , நகரியங்கள் , பாளையங்கள் மற்றும் பேரூராட்சிகள் . 


3 . மண்டலம் - C : கிராம ஊராட்சிகள் . 


( 2) அகவிலைப்படி : - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் , பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கபப்பட வேண்டும் : 


(i) அகவிலைப்படியானது , 2010ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது (அதாவது 2001ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்கள் ஒன்றுக்கு ரூ.49. 70 ( நாற்பத்தொன்பது ரூபாய் 
எழுபது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழக்கப்பட வேண்டும் . 


(ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு , 
இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து , அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 


( 3) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


(4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 


( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 162 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2 ) த் துறை , 14 நவம்பர் 2018 .) 

அறிவிக்கை 
தமிழ்நாடு 1947ஆம் ஆண்டு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 36/1947 ) 1ஆம் பிரிவைச் சேர்ந்த 
3ஆம் உட்பிரிவின் (b ) பகுதியில் , வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன 
சட்டத்தின் 1ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3) ஆம் உட்பிரிவின் (a ) மற்றும் (b ) பகுதிகளை பயன்படுத்துவதன் வாயிலாக , இது வரையில் 
மேற்சொன்ன சட்டத்தின் விதித்துறைகள் செயலுக்கு வராத இடங்களில் , தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள அனைத்து பகுதிகளிலும் 
மேற்சொன்ன சட்டம் 14 - 11 - 2018ஆம் நாள் முதல் செயலுக்கு வரும் என்று இதனால் உத்தரவிடுகிறார் . 

அறிவிக்கை - || 


தமிழ்நாடு 1947ஆம் ஆண்டு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 36/1947 ) 27ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தில் , 25ஆம் பிரிவைச் சேர்ந்த 
1 ஆம் உட்பிரிவின் வரம்பு நிபந்தனைகளின்படி சேர்த்து வைக்கக்கூடிய வகையில் , ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாட்களின் 
உயரளவு எண்ணிக்கையை 45 நாட்களாக இதனால் அதிகரிக்கிறார் . 


சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்ாைலயாட்டும் பொருள் பால்லம் ஆக்கத்துறை இயக 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


